f the Spirit 


2 Ss தான்‌ 


ஆசிரியர்‌ : :- யோவேல்‌ > பெத்துவேலின்‌ குமாரன்‌ 

பெயரின்‌ பொருள்‌ : :- யோவேல்‌ - "யேகோவாவே தேவன்‌" 

சிறு தீர்க்கதரிசனப்‌ புத்தகங்களுள்‌ 2 ஆம்‌ புத்தகம்‌ 

புத்தகத்தின்‌ நோக்கம்‌ : > இந்தப்‌ புத்தகம்‌ யூதாவின்‌ பாவத்தையும்‌ அதனால்‌ 
கிடைக்கப்போகும்‌ நியாயத்தீர்ப்பையும்‌ குறித்து யூதாவை எச்சரிக்கவே 
எழுதப்பட்டது. 


புத்தகத்தின்‌ கருப்பொருள்‌ : :: கர்த்தரிடம்‌ திரும்புதல்‌. யூதாவின்‌ மக்கள்‌ மிகவும்‌ 
செழிப்புள்ளவர்களாகி, கர்த்தரை மறந்தார்கள்‌.அவருக்கு விரோதமான காரியங்களில்‌ 
ஈடுபட்டார்கள்‌. இந்த பாவ வாழ்க்கை தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நிச்சயமாக 
அவர்கள்‌ மேல்‌ கொண்டு வரும்‌ என்று யோவேல்‌ அவர்களை எச்சரித்தார்‌. 


Sword of the Spirit 


௪ ..3 அதிகாரங்களைக்‌ கொண்டுள்ளது. 


உ புத்தகத்தின்‌ பிரிவுகள்‌ 


டு 


டு 


டு 


வெட்டுக்கிளிகள்‌ ஏற்படுத்திய அழிவு 1:1 - 2:17 
மீட்பைப்பற்றிய வாக்குறுதி 2:18 - 2:27 
கர்த்தருடைய நாள்‌ 2:28 - 3:21 


புத்தகத்தின்‌ சுருக்கம்‌ : 


டு 


வெட்டுக்கிளிகளால்‌ ஏற்பட்ட நாசத்தின்‌ மூலம்‌ தேசத்திற்கு கிடைத்த தண்டனை 
காட்டப்பட்டுள்ளது. 

எல்லோரும்‌ தேவனுடைய செய்தியை கவனிக்க வேண்டும்‌ அல்லது பின்னால்‌ 
அவருடைய கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்‌. அவர்‌ மன்னிக்கிற தேவன்‌. 
அவரிடம்‌ நாம்‌ வருவதே அவருடைய மிகப்பெரிய ஆவலாயிருக்கிறது. 


மீண்டும்‌ ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு ஏற்படுமுன்‌ அவரிடம்‌ திரும்ப மக்களுக்கு 
விடும்‌ அழைப்பே யோவேல்‌ புத்தகத்தின்‌ முக்கியமான செய்தியாகும்‌. 


Sword of the Spirit 


க கினார்‌ களா 


வெடறுக 


திய 


ல 
2 
3 
டு 


6 
ஆ 
ஷ்‌ 


11) 


1-2 


(1 


வெட்டுக்கிளிகள்‌ 
1:6. எண்ணிமுடியாத ஒரு பலத்த ஜாதி என்‌ தேசத்தின்மேல்‌ வருகிறது; அதின்‌ பற்கள்‌ 
சிங்கத்தின்‌ பற்கள்‌; துஷட சிங்கத்தின்‌ கடைவாய்ப்பற்கள்‌ அதற்கு உண்டு. 
2:4.அவைகளின்‌ சாயல்‌ குதிரைகளின்‌ சாயலை ஒத்தது; அவைகள்‌ குதிரை 
விரரைப்போல ஒடும்‌. 


2:5. அவைகள்‌ ஓடுகிற இரதங்களின்‌ இரைச்சல்போலவும்‌, செத்தைகளை எரிக்கிற 
அக்கினிஜுவாலையின்‌ இரைச்சல்போலவும்‌, யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த 
ஜனத்தின்‌ இரைச்சல்‌ போலவும்‌, பர்வதங்களுடைய சிகரங்களின்மேல்‌ குதிக்கும்‌. 
2:7. அவைகள்‌ பராக்கிரமசாலிகளைப்போல ஓடும்‌; யுத்தவீரரைப்போல மதிலேறும்‌; 
வரிசைகள்‌ பிசகாமல்‌, ஒவ்வொன்றும்‌ தன்‌ தன்‌ அணியிலே செல்லும்‌. 

2:8. ஒன்றை ஒன்று நெருக்காது; ஒவ்வொன்றும்‌ தன்‌ தன்‌ பாதையிலே செல்லும்‌; 
அவைகள்‌ ஆயுதங்களுக்குள்‌ விழுந்தாலும்‌ காயம்படாமற்போகும்‌. 

2:9. அவைகள்‌ பட்டணம்‌ எங்கும்‌ செல்லும்‌; மதிலின்மேல்‌ ஓடும்‌, வீடுகளின்மேல்‌ 
ஏறும்‌; பலகணிவழியாய்த்‌ திருடனைப்போல உள்ளே நுழையும்‌. 


Sword of the Spirit 


அழிவு 
1:4. பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது; வெட்டுக்கிளி விட்டதைப்‌ 
பச்சைக்கிளி தின்றது; பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டைப்பூச்சி தின்றது. 
1:7. என்‌ திராட்சச்செடியை அழித்து, என்‌ அத்திமரத்தை உரித்து, அதின்‌ பட்டையை 
முற்றிலும்‌ தின்றுபோட்டது; அதின்‌ கிளைகள்‌ வெண்மையாயிற்று. 
1:10. வயல்வெளி பாழாயிற்று, .....விளைச்சல்‌ அழிக்கப்பட்டது; புது திராட்சரசம்‌ 
வற்றிப்போயிற்று; எண்ணெய்‌ மாண்டுபோயிற்று. 
2:3... .அவைகளுக்கு முன்னாக தேசம்‌ ஏதேன்‌ தோட்டத்தைப்போலவும்‌, 
அவைகளுக்குப்‌ பின்னாகப்‌ பாழான வனாந்தரத்தைப்போலவும்‌ இருக்கும்‌; 
அவைகளுக்கு ஒன்றும்‌ தப்பிப்போவதில்லை. 
2:6. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள்‌ நடுங்குவார்கள்‌; எல்லா முகங்களும்‌ 
கருகிப்போகும்‌. 
2:10. அவைகளுக்கு முன்பாகப்‌ பூமி அதிரும்‌; வானங்கள்‌ அசையும்‌; சூரியனும்‌ 
சந்திரனும்‌ இருண்டுபோகும்‌; நட்சத்திரங்கள்‌ ஒளி மழுங்கும்‌. 


Sword of the Spirit 


ப 1:12. திராட்சச்செடி வதங்கி, அத்திமரம்‌ சாரமற்றுப்போகிறது; மாதளை, பேரீச்சம்‌, 
கிச்சிலி முதலிய வெளியின்‌ செடிகள்‌ எல்லாம்‌ வாடிப்போயின; சந்தோஷம்‌ 
மனுபுத்திரரைவிட்டு ஒழிந்துபோயிற்று. 


ப 1:17. விதையானது மண்கட்டிகளின்கீழ்‌ மக்கிப்போயிற்று; பயிர்‌ தீய்ந்துபோகிறதினால்‌ 
பண்டசாலைகள்‌ பாழாகிக்‌ களஞ்சியங்கள்‌ இடிந்துபோயின. 


ப 1:18. மிருகங்கள்‌ எவ்வளவாய்த்‌ தவிக்கிறது; மாட்டுமந்தைகள்‌ தங்களுக்கு மேய்ச்சல்‌ 
இல்லாததினால்‌ கலங்குகிறது; ஆட்டுமந்தைகளும்‌ சேதமாய்ப்போயிற்று. 


ர அபய ்‌ ய 

கல்வ 
பன்‌ 19 ey TY, hy’ ர ழ்‌ ்‌ 
ரளி ட்‌ ழ்‌ ப்பட. * பக 


ர்‌. ப்ரீ ம்‌ லது 
ம்‌ 


வயோவேவின்‌ விண்ணயம 


1:19. கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; அக்கினி 
வனாந்தரத்தின்‌ மேய்ச்சல்களைப்‌ பட்சித்து, ஜுவாலை வெளியின்‌ 
விருட்சங்களையெல்லாம்‌ எரித்துப்போடுகிறது. 


1: 20. வெளியின்‌ மிருகங்களும்‌ உம்மை நோக்கிக்‌ கதறுகிறது; 
நதிகளில்‌ தண்ணீரெல்லாம்‌ வற்றிப்போயிற்று; அக்கினி 
வனாந்தரத்தின்‌ மேய்ச்சல்களைப்‌ பட்சித்துப்போட்டது. 


Sword of the Spirit 


1:5. வெறியரே, விழித்து அழுங்கள்‌; திராட்சரசம்‌ குடிக்கிற சகல 
ஜனங்களே, புது திராட்சரசத்தினிமித்தம்‌ அலறுங்கள்‌; அது 
உங்கள்‌ வாயினின்று விலக்கப்பட்டது. 


பெண்ணைப்போலப்‌ புலம்பு. 


1:11. பயிரிடுங்‌ குடிகளே, வெட்கப்படுங்கள்‌; .. 
திராட்சத்தோட்டக்காரரே, அலறுங்கள்‌; 

1:13. ஆசாரியர்களே, இரட்டுடுத்திப்‌ புலம்புங்கள்‌; பலிப்டத்தின்‌ 
பணிவிடைக்காரரே, அலறுங்கள்‌; என்‌ தேவனுடைய 
தொண்டரே, நீங்கள்‌ உள்ளே பிரவேசித்து 
இரட்டுடுத்தவர்களாய்‌ இராத்தங்குங்கள்‌. .. 

1:14. பரிசுத்த உபவாசநாளை நியமியுங்கள்‌, விசேஷித்த 
ஆசரிப்பைக்‌ கூறுங்கள்‌: ..... கர்த்தரின்‌ ஆலயத்திலே ல்‌ த்தி 
கூடிவரச்செய்து கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுங்கள்‌. அ...” 


Sword of the Spirit 


ற்றிய 
தி 


(2 


ட6ீலியப ய 


> 
்‌ 
்‌ 


ம்‌ 


கர்த்தர்‌ தமது ஜனத்தை எப்போது கடாட்சிபபார??? 


ப 2:15. சீயோனிலே எக்காளம்‌ ஊதுங்கள்‌, பரிசுத்த உபவாசநாளை நியமியுங்கள்‌, 
விசேஷித்த ஆசரிப்பைக்‌ கூறுங்கள்‌. 


2:16. ஜனத்தைக்‌ கூட்டுங்கள்‌, சபையைப்‌ பரிசுத்தப்படுத்துங்கள்‌; முதியோரைச்‌ 
சேருங்கள்‌, பிள்ளைகளையும்‌ பாலுண்கிற குழந்தைகளையும்‌ கூட்டுங்கள்‌; 
மணவாளன்‌ தன்‌ அறையையும்‌, மணவாட்டி தன்‌ மறைவையும்‌ 
விட்டுப்புறப்படுவார்களாக. 


2:17. கர்த்தரின்‌ பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள்‌ மண்டபத்துக்கும்‌ 
பலிப்டத்துக்கும்‌ நடுவே அழுது: கர்த்தாவே, நீர்‌ உமது ஜனத்தைத்‌ தப்பவிட்டுப்‌ 
புறஜாதிகள்‌ அவர்களைப்‌ பழிக்கும்‌ நிந்தைக்கு உமது சுதந்தரத்தை 
ஒப்புக்கொடாதிரும்‌; உங்கள்‌ தேவன்‌ எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே 
சொல்லப்படுவானேன்‌ என்பார்களாக.............. அப்போது கடாட்சிப்பார்‌. 


Sword of the Spirit 


கர்த்தர்‌ எப்போது தீங்குக்கு மனஸ்தாமப்பருவார்‌ ???? 


ப 2:12நீங்கள்‌ இப்பொழுதே உபவாசத்தோடும்‌ அழுகையோடும்‌ புலம்பலோடும்‌ 
உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌. 
2:13. நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையல்ல, உங்கள்‌ இருதயங்களைக்‌ கிழித்து, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவர்‌ இரக்கமும்‌, 
மனஉருக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌; அவர்‌ தீங்குக்கு 
மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்‌. 
2:14. ஒருவேளை அவர்‌ திரும்பி மனஸ்தாபப்பட்டு, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ போஜனபலிகளையும்‌ பானபலிகளையும்‌ செலுத்துகிறதற்கான 
ஆசீர்வாதத்தைத்‌ தந்தருளுவார்‌. 


Sword of the Spirit 


கரததருடைய வாக்குதத்தம 
2:21. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு; கர்த்தர்‌ பெரிய காரியங்களைச்‌ 
செய்வார்‌. 


2:26. நீங்கள்‌ சம்பூரணமாகச்‌ சாப்பிட்டு, திருப்தியடைந்து, உங்களை அதிசயமாய்‌ 
நடத்திவந்த உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிப்பீர்கள்‌; என்‌ 
ஜனங்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை. 

2:27. நான்‌ இஸ்ரவேலின்‌ நடுவில்‌ இருக்கிறவரென்றும்‌, நானே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, வேறொருவர்‌ இல்லையென்றும்‌ அறிந்துகொள்விர்கள்‌; 
என்‌ ஜனங்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை. 


2:23. சீயோன்‌ குமாரரே, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூருங்கள்‌; அவர்‌ தக்கபடி உங்களுக்கு முன்மாரியைக்‌ கொடுத்து, 
உங்களுக்கு முன்மாரியையும்‌ பின்மாரியையும்‌ ஏற்கனவே 
வருஷிக்கப்பண்ணுவார்‌ 


Sgr Ted AF rb T= 


ரததருடைய நான 


(2:28 - 3:21) 


கர்த்தரின்‌ நான்‌ சமீபமாயிருக்கிறது 


ன்‌ ஜனங்களை புறஜாதியார்‌ ஒடுக்கினதினிமித்தம்‌ கர்த்தர்‌ சகல 
ஜாதிகளையும்‌ கூட்டி வழக்காடுவார்‌. 


3:1,3. யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான்‌ 
திருப்பும்‌ அந்நாட்களிலும்‌ அக்காலத்திலும்‌, 

3:12. ஜாதிகள்‌ எழும்பி யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக; 
சுற்றிலுமுள்ள ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே நான்‌ வீற்றிருப்பேன்‌. 

3: 9. இதைப்‌ புறஜாகிகளுக்குள்ளே கூறுங்கள்‌; யுத்தத்துக்கு 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌, பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள்‌; யுத்தவீரர்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து ஏறிவரக்கடவர்கள்‌. 

2:31,3:15. கர்த்தருடைய பெரிதும்‌ பயங்கரமுமான நாள்‌ வருமுன்னே சூரியன்‌ 
இருளாகவும்‌, சந்திரன்‌ இரத்தமாகவும்‌ மாறும்‌. 

3:16. கர்த்தர்‌ சீயோனிலிருந்து கெர்ச்சித்து, எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்‌; 
வானமும்‌ பூமியும்‌ அதிரும்‌; .. 


Sgr Ted AF rb T= 


கரகதகருடைய ஜனத்திற்கான கிருமை 


3:16 ...ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது ஜனத்துக்கு அடைக்கலமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார்‌. 


2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்ளுகிறவனெவனோ அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; கர்த்தர்‌ 
சொன்னபடி, சீயோன்‌ பர்வதத்திலும்‌ எருசலேமிலும்‌ கர்த்தர்‌ வரவழைக்கும்‌ 
மீதியாயிருப்பவர்களிடத்திலும்‌ இரட்சிப்பு உண்டாயிருக்கும்‌. 


3:17. என்‌ பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று அப்பொழுது அறிந்துகொள்வீர்கள்‌; அப்பொழுது 
எருசலேம்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌;... 


3:18. அக்காலத்தில்‌ ...யூதாவின்‌ ஆறுகள்‌ எல்லாம்‌ பிரவாகித்து ஓடும்‌; ஒரு 


ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டுச்‌ சித்தம்‌ என்னும்‌ 
பளளத்தாககை நீர்ப்பாய்ச்சலாக்கும்‌. 


3:20. ஆனால்‌ யூதாவோ சதாகாலமாகவும்‌, எருசலேம்‌ தலைமுறை 
தலைமுறையாகவும்‌ குடியேற்றப்பட்டிருக்கும்‌. Sword of the ஒரி 


த்‌ அனில்‌ 


டை / 


மகிமை 


அதி டை பகத; =. 


J 


Sword of the Spirit 


